APRIL/MAY 2023 


CTA41/BTA41 — இலக்கியம்‌ 4 — காப்பியங்கள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ-- (10 % 2 = 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


1.  சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்பெறும்‌ வேறு 


பெயர்களைக்‌ கூறுக. 


2... கோப்பெருந்தேவியின்‌ பணிப்பெண்டிர்‌ ஏந்திச்‌ சென்ற 
வரிசைப்‌ பொருள்களுள்‌ இரண்டனை எழுதுக. 


3. மணிமேகலை பாத்திரம்‌ பெற்ற பொய்கையின்‌ பெயர்‌ 
' என்ன? 


4. அவந்தி நாட்டு மன்னள்‌ பெயர்‌ என்ன? 
5. இளையான்குடி சிவபக்தர்‌ யார்‌? 


6. அடியவருக்‌ உணவிட நாயனார்‌ நள்ளிரவில்‌ 
வயலுக்குச்‌ ல்‌ யாது செய்தார்‌? 


7. போரில்‌ தோல்வியுற்று இலங்கை மீண்ட இராவணன்‌ 
யாருடைய நகைப்பிற்காக வருந்துகிறான்‌? 


4600 


10. 


11. 


12. 


18. 


கும்பகருணன்‌ உட்கொண்ட உணவு, தண்ணீர்‌ அளவு 
எவ்வளவு? . 


மான்‌ வராவிடில்‌ நபிகள்‌ வேடனிடம்‌ பின்னும்‌ எத்தனை 
மான்‌ தருவதாகக்‌ கூறினார்‌? 


பாலமாட்சி படலத்தில்‌ யாருடைய இளமைப்‌ பருவம்‌ 
கூறப்பட்டுள்ளது ? 


பகுதி ஆ--6%5-25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) கண்ணகியும்‌ கோவலனும்‌ எழுநிலை மாடத்‌ 
இடைநிலத்தில்‌ இருந்த வகை கூறுக. ர்‌ 


(அல்லது) 

(ஆ) கண்ணகி பாண்டிய மன்னனிடம்‌ தன்நாட்டு 
மன்னர்களின்‌ செயல்களைப்‌ புகழந்து சிய 
திறத்தை விளக்குக. 

(அ) தீவதிலகை பசியால்‌ ஏற்படும்‌ துன்பத்தின்‌ 
செயல்களாகக்‌ கூறியவற்றை விளக்குக. 

(அல்லது) 

(ஆ) உதயணன்‌ வரலாற்றை எழுதுக. 

(அ) ளையான்குடி மாறநாயனார்‌ வறுமையிலும்‌ 
வனடியார்க்கு . விருந்தோம்பிய முறையினை 


விளக்குக. 


(அல்லது) 


(ஆ) இளையான்குடி மாறநாயனாரை சிவபெருமான்‌ 
ஆட்கொண்ட திறத்தை விளக்குக. 


2 4600 


14. 


15. 


19. 


20. 


(அ) யுத்த பூமியில்‌ இராவணன்‌ அவமானப்பட்டுக்‌ 
கோட்டைக்குத்‌ திரும்பிய நிலையை விளக்குக. 


(அல்லது) 


(ஆ) வீடணன்‌ கும்பகருணனது தன்மையை 
எடுத்துரைத்த பாங்கினை விளக்கியுரைக்க. 


(அ) பாலமாட்சி 


படலத்தின்‌ மையக்‌ 
விளக்குக. 


கருத்தினை 
(அல்லது) 
(ஆ) முகமதுநபி வனத்தில்‌ கண்ட காட்சியை விளக்குக. 
பகுதி இ-- (3 % 10 - 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


கண்ணகி பாண்டிய அவையில்‌ வழக்குரைத்தத்‌ திறம்‌ 
குறித்து கட்டுரைக்க. 


மணிமேகலை பாத்திரம்‌ பெற்ற நிகழ்வை விவரிக்க. 


இளையான்குடி மாறநாயனாரின்‌ குடும்ப 
பின்புலத்தையும்‌ பக்தி உணர்வையும்‌ புலப்படுத்துக. 


தன்னை வந்து வணங்கிய வீடணனுக்குக்‌ கும்பகருணன்‌ 
கூறிய கருத்துக்களைக்‌ கட்டுரைக்க. 


நபிகள்‌ நாயகத்திடம்‌ பெண்‌ மான்‌ முறையிட்டது பற்றி 
விளக்கியுரைக்க. 


3 4600 


